GOVERNMENT OF TAMIL NADU 

2019 


(Regd . No. TN /CCN /467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. Paise . 


AMI 


AS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


GOVERN 


Y 


PRE 


un 


INADUE 


TRUTH 


PE 


PUBLISHED BY AUTHORITY 


MPHS 


S 


ALONE 1 


No . 6 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 6 , 2019 

Thai 23 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2050 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi - Government bodies and 

Public Sector undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


General Construction Circle - II , Chennai Erection of Transmission Lines 


.. 


8 - 10 


DTP _ VI-3 (b ) (6 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3 ( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 

GENERAL CONSTRUCTION CIRCLE - II , CHENNAI 


Erection of Transmission Lines 

( க .எண் . மே . பொ ./ பொ . க . வ - II/ சென்னை/ கோ .தனி/104/ 2019 ) 
No. VI-3(b )/3/2019 . 

TAN TRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power 
so as to meetout additional demands. The work will be takenup shortly . 


Administrative Approval 


SI. 


Name of the 
Transmission Line 


Transmission Line Passing Route 


Route 
Length in 

KM 


No . 


B . P. No. 


Scheme 
Cost in 
Lakhs 


( 2 ) 


( 3 ) 


( 5 ) 


( 6 ) 


2761. 12 


27 . 076 
Kms 


Erection of 110 KV DC line 
on DC Tower with panther 
conductor by making LILO 
at Alamathy - Periyapalayam 
feeder at proposed Kunjalam 
110/ 33 - 11 KV SS . 


Alinjivakkam , Sethupakkam , Agaram , 
Pagalmedu , Thamaraipakkam , Velliyur, 
Ammanampakkam ,Kadirvedu , 
Gerugampoondi, Sembedu , 
Thirukananjeri , Vembedu , 
Rajapalayam , Monnavedu , Eraiyur, 
Korakkanthandalam , Neyveli , Oddapai, 
Attrambakkam , Govindarajakuppamm , 
Kunjalam , Mylapore . 


Permanent FB 
TANTRANSCO 
Proceedings 
No. 46 dated : 
30- 08- 2017 


Any person interested may make representation on the above scheme within 1 (One ) month from the date of issue 
of the publication to the undersigned as per the Electricity Act, 2003 . 


Chennai - 600 016 , 
31st January 2019 . 


ER . K . MANIVANNAN , 

Superintending Engineer , 
General Construction Circle -II. 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் 
பொது கட்டுமான வட்டம் - II , சென்னை 

அறிவிக்கை 

( க .எண் . மே . பொ ./ பொ .க . வ - II /சென்னை/ கோ .தனி/10/2019 ) 
சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வளர்ந்து வரும் கூடுதல் மின் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 
கீழ்கண்ட 110. கி . வோல்ட் உயரழுத்த மின் கோபுரம் நிறுவி மின் பாதை அமைக்கும் பணிகள் தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் 
கழகத்தினால் அனுமதியளிக்கப்பட்டு மின் பாதை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது . 


3 


வரிசை மின்தொடர் வேலையின் 

நிர்வாக ஒப்புதல் 
மின்பாதை அமையவிருக்கும் மின்பாதையின் சுற்று 
எண் விவரம் 

ஊர்கள் 

நீளம் நீளம் 
வாரிய ஆணை 

நாள் 

(4) 
110 கி . வோ . வோல்ட் அழிஞ்சிவாக்கம் , சேதுப்பாக்கம் , 27. 076 கி . வோ . 54.152 Permanent FB 30 - 08 - 2017 
அலமாதி பெரியபாளையம் அகரம் , பாகல்மேடு , தாமரைப்பாக்கம் , 

கி . வோ . TANTRANSCO 
மின் பாதையின் இடையில் வெள்ளியூர் , அம்மனம்பாக்கம் , 

Proceedings 
இரட்டைச் சுற்று மின் கதிர்வேடு , கெருகம்பூண்டி, செம்பேடு , 

No. 46 , 
கோபுரங்களில் புதிய குஞ் திருக்கானஞ்சேரி , வெம்பேடு , 
ஜலம் 110/ 33- 11 கிலோ வோல்ட் ராஜபாளையம் , மொன்னவேடு , 
துணை மின் நிலையத்திற்கு இறையூர் , கோர்க்கந்தண்டலம் , 
உள் வெளி 110 கிலோ நெயவல , ஓடபபை , ஆற்றம்பாக்கம் , 
வோல்ட் மின்பாகை நிறுவகல் கோவிந்தராஜகுப்பம் , குஞ்ஜலம் , 

மயிலாப்பூர் . 


Feb . 6 , 2019 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


மேற்கண்ட புதிய 110 கி . வோல்ட் உயரழுத்த மின் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்பாக எவரேனும் முறையீடு செய்ய விரும்பினால் 
மின்சார ஒழுங்குமுறைச் சட்டம் 2003 - ன்படி , இந்த அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்ட 1 ( ஒன்று ) மாத காலக்கெடுவுக்குள் கீழ் கையொப்பமிட்ட 
அலுவலரிடம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது . 


சென்னை - 600016 , 

ER . K . MANIVANNAN , 
2019 ஜனவரி 31 . 

மேற்பார்வை பொறியாளர் , 

பொது கட்டுமான வட்டம் - II . 
TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 
GENERAL CONSTRUCTION CIRCLE - III, CHENNAI 

Erection of Transmission Lines 

( க .எண் . மே . பொ ./ பொ . க . வ - // சென்னை கோ .தனி/ 105 /2019 ) 
No. VI- 3( b )/ 4/ 2019 . 

TAN TRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power 
so as to meetout additional demands. The work will be takenup shortly. 


Administrative Approval 


SILI 


Name of the 
Transmission Line 


Transmission Line Passing Route 


Route 
Length in 


No. | 


KM 


B . P. No . 


Scheme 
Cost in 
Lakhs 


(1) 


( 4 ) 


( 5 ) 


( 2 ) ( 3 ) 

( 6 ) 
Erection of 230 KV DC Thaiyur , Senganmal , Kelambakkam , 33 . 340 Permanent FB 8734 . 12 
line with Zebra conductor Peraiyur , Padur , Muttukadu , Kanathur , Kms TANTRANSCO 
for making LILO of 230 Reddikuppam , Kananthur , Panaiyur , 

Proceedings 
KV Omega- Ottiyambakkam Akkarai , Injambakkam , Vettuvankeni , 

No . 272 , 
feeder I at proposed Palavakkam , Kottivakkam , Thiruvanmiyur . 

dated : 
Thiruvanmiyur 230 /33- 11 KV 

16 - 11 - 2017 
Sub - station . 

Any person interested may make representation on the above scheme within 1 (One) month from the date of issue 
of the publication to the undersigned as per the Electricity Act , 2003 . 


Chennai -600 016 , 
31st January 2019 . 


ER . K . MANIVANNAN , 

Superintending Engineer, 
General Construction Circle - II. 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் 
பொது கட்டுமான வட்டம் - 1 , சென்னை 

அறிவிக்கை 

( க .எண் . மே . பொ ./ பொ .க . வ - I/ சென்னை/ கோ .தனி/எண் 105/2019) 
சென்னை மாவட்டத்தில் திருவான்மியூர் பகுதிகளில் வளர்ந்து வரும் கூடுதல் மின் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 
கீழ்கண்ட 230. கி . வோல்ட் உயரழுத்த மின் கோபுரம் நிறுவி மின்பாதை அமைக்கும் பணிகள் தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் 
கழகத்தினால் அனுமதிக்கப்பட்டு மின் பாதை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது . 

நிர்வாக ஒப்புதல் 
வரிசை மின்தொடர் வேலையின் மின்பாதை அமையவிருக்கும் மின்பாதையின் சுற்று 
எண் விவரம் 

ஊர்கள் 

நீளம் 

நீளம் 

வாரிய ஆணை 
( 2 ) 

( 5 ) 

( 6 ) 
புதியதாக அமையவுள்ள 230 தையூர் , செங்கன்மால் , கேளம்பாக்கம் , 33 . 340 கி .மீ . 66 .680 

272 16 - 11 - 2017 
கி . வோ . வோல்ட் திருவான்மியூர் பேரையூர் , படூர் , முட்டுக்காடு , 

கி . மீ . 
துணை மின் நிலையத்திற்கு 230 கானாத்தூர் , ரெட்டிக்குப்பம் , 
கிலோ வோல்ட் ஒட்டியம்பாக்கம் கானாத்தூர் , பனையூர் , அக்கரை , 
- ஒமேகா மின் பாதை- - லிருந்து ஈஞ்சம்பாக்கம் , வெட்டுவாங்கேணி , 
உள் வெளி இரட்டைச் சுற்று பாலவாக்கம் , கொட்டிவாக்கம் 
மின் கோபுரங்களில் 230 கிலோ மற்றும் திருவான்மியூர் . 
வோல்ட் மின் பாதை நிறுவுதல் . 


நாள் 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI _ Sec . 3(b ) 


மேற்கண்ட புதிய 230 கி . வோல்ட் உயரழுத்த மின் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்பாக எவரேனும் முறையீடு செய்ய விரும்பினால் 
மின்சார ஒழுங்குமுறைச் சட்டம் 2003- ன்படி , இந்த அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்ட 1 ( ஒன்று ) மாத காலக்கெடுவுக்குள் கீழ் கையொப்பமிட்ட 
அலுவலரிடம் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது . 


சென்னை - 600016 , 
2019 ஜனவரி 31 . 


ER. K . MANIVANNAN , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம் -II. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


